கீத 


கத்தோலிக்க வாரவெளியீடு 


(செய்தித்தாளாகப்‌ பதிவுபெற்றது ) 


சத்தியவேத 
பாதுகாவலனை 


மலர்‌: 97 
பட்டா 16 1972 


| டதழ்‌ 0D 


பிரதி சதம்‌ 15 


* கர்த்தர்‌ நகரத்தைக்‌ காக்காவிட்டால்‌ அதைக்காக்கறவன்‌ கண்விழிப்பது விண்‌ ” 


-. வெள்ளிவிழாக்‌ கொண்டாடும்‌. 


திருகோணமலை - மட்டக்களப்பு 


ம ற மாவட்ட நல்லாயர்‌ 


இலங்கையின்‌ பொறுப்‌ 
புள்ள கத்தோலிக்க ஆபர்க 
ரூள்‌ திரு? காணமலை-மட்டக்‌ 
களப்பு மறைமாவட்டத்தின்‌ 
ஆயராகிய பேரருள்திரு இக்‌ 
னேசியஸ்‌ கிளெனி, இ. ௪, 
ஆண்டகை ஒருவமே பிறநாட்‌ 
டை.ச்‌ சேர்ந்தவராவர்‌, அவர்‌ 


இம்மாதம்‌ 21-ந்தேதி தமது 


. ஆயர்‌ அபிஷேகத்தின்‌ வெள்‌ 


ஸி விழாவைக்‌ கண்டுகளிக்கப்‌ 


போகின்றார்‌. 


- இக்னேசியஸ்‌ கிளெனி 
ஆண்டகை மெச்சிக்கோ தே 
சத்தில்‌ 1907-ம்‌ ஆண்டு மாசி 


மாதம்கந்தேதி ௪ ரும்‌ சிறப்பு. 


முள்ள ஓர்‌ உத்தம கத்தோ. 


்‌.. லிக்க குடும்பத்தில்‌ பிறந்தார்‌, 


இவருக்கு ஒர்‌ இளைய சகோ 
தீரியும்‌ உண்டு, தயருக்‌ கு 
ஏறக்குறைய வயது டடக்‌ 
கும்போது இவா அ குடும்பம்‌ 


வேதகலாபனை காரணமாக 


மெக்சிக்கோவைவிட்டு வெளி 


ட ப்யேறி, ஐக்கிய அமெரிக்காவில்‌ 


விளொறிடா மாகாணத்தில்‌ | 
குடியேறவேண்டி நேர்ந்தன. 
தரு, 'இக்னே யஸ்‌. ளெனி | 


- அங்குள்ள புனித : இல்கசாய 


நின கல்விக்கமக த்தில்‌ - உயர்‌ 


கல்வி  கற்அுமுடி த்த தன்பின்‌ 
யச சபையில்‌ சேர்ந்தார்‌, 
பின்பு | 
புனித மிக்கேல்‌ கல்லூரியில்‌ 
மெய்யியல்‌. பயின்றார்‌. பின்பு 
மூன்று வருடங்களுக்கு நியூ 
ஜர்ளியன்ஸ்‌ பட்டணத்தில்‌ 
யேசுசபைக்குருமார்‌ ஈடாத்தி 
வரும்‌ உயர்தரப்‌ பள்ளியில்‌ 


ப ப்ட்‌ கற்பித்தார்‌." 


அவ்வேளை இலங்கையில்‌ 
தாக தொண்டாற்ற 
விரும்பியதால்‌ 1985-ல்‌ திரு 
கோணமலை மேற்றிராசனத்‌ 
திற்கு அனுப்பப்பட்டார்‌. 


. ஒருவருடம்‌ மட்டக்களப்பில்‌ 


தங்கியிருந்த பின்‌ இறையியல்‌ 
கற்க இர்தியாவில்‌ கேர்சி 
யோக்‌ என்னும்‌ இடத்தி 


_ லிருந்த யேசுசபைக்‌ குருமட 


த்திற்கு அனுப்பப்‌ பட்டார்‌. 
அங்கு தமஅ படிப்பைச்‌ இத்‌ | 
திகரமாக முடித்த, 1988ஆம்‌ 
ஆண்டு. கார்த்திகை 21இல்‌ 
குருப்பட்டம்‌ பெற்றதமல்‌ 
லாமல்‌, பின்பு இறையியலில்‌ 


பாண்டித்தியமும்‌ எய்தினார்‌. 


இலங்கைக்‌ குத்‌ இரும்‌ 
பியதும்‌ ட்ட ருந்த பாப்‌ 


“ஜர்‌, 


௨ வாஷிங்சனிலுள்ள 


ப.ரசரின்‌ குருமட த்தில்‌ இறை 
யியல்‌ ஆசிரியசாசவும்‌, 1944 
இல்‌ அதே குருமடத்தின 
தலைவராகவும்‌ நியமனம்‌ பெற்‌ 
அவர்‌ தமது கடமைக 
ளைத்‌ திறம்பட நிறைவேற்றி 
வரும்வேளை 19147 இம்‌ ஆண்‌ 
டு ஆடி 10-ம்நாள்‌ திருகோண 
மலை மறைமாவட்ட த்தின்‌ 
ஆயராகப்‌ பரி-பாப்பரசரால்‌ 
நியமிக்கப்‌  பற்றார்‌, 
இக்னேசியஸ்‌ கிளெனி 
ஆண்டகை திருகோணமலை 
மேத்திசாசனத்‌ தைப்‌ பொ 
“கையி. கிழக்குக்‌ கையோ 
சத்திலே 55 000 சதுரமைல்‌ 
விஸ்தா முள்ள காடுகள்‌ நிறை 
நீத பரந்த பூமியாக விளங்‌ 
“இற்று, வடக்கில்‌ திருகோண 
மலையும்‌, ஈடுவில்‌ மட்டக்களப்‌ 
பும்‌, தெற்கில்‌ கல்முனையுமாக 
மூன்று. கணிசமான பட்ட 
ணங்கள்‌ மட்டுமே அதில்‌ 


ராத அஅஇலல 


இருந்தன. அறு ன 
யின்‌ ஐந்தில்‌ ஒரு பாகத்தை 
அடக்‌ கியிருந்கபோதிலும்‌, 
ஐர்அவித தஅக்குக்‌ குறைந்த 
மக்கள்‌ தொகையே அதில்‌ 
வாழ்ந்து வந்தது. ஏறக்‌ 
குறைய 16,000 கத்தோலிக்க 
மக்கள்‌ 70 -க்கு மேற்பட்ட 
சிற்றூர்களில்‌ சிறுகறு கூட்‌” 
டங்களாகச்‌ சிதறுண்டு வாம்‌. 
ந்து வந்தனர்‌, முழு மேற்றி 
சாசன பூம்‌ 13 பல்குகளாகப்‌ 
பிரிக்கப்பட்‌ டிருந்த. 18 
யேசுசபைக்‌ குருமாரும்‌, 14 


னப்பணி புரிர்துவர்‌ த ச்‌ 
ஆண்களுக்கென இரு ஆங்‌ 
கில பாடசாலைகளும்‌, பெண்‌ 

களுக்கென மூன்‌ அ ஆங்கில 
பாடசாலைகளும்‌ மட்டுமம 
இருந்தன, அவை முறையே 
யேசு சபைக்‌ குருமாசாலும்‌, 


(தொடர்ச்சி 8-ம்பக்கம்‌) 


மானிலத்தைக்‌ பலர்‌, 


ஆ 


ப வாழ்க! வாழ்க!! 


> 


புன்னகையை இதழோரம்‌ அவிழ்த்துக்‌ கொஞ்சும்‌ “ 
புதுச்சொல்லால்‌ தமிழ்பேசி அருள்புரிந்‌, து 
மன்னவா மக்களின்‌ குறைகள்‌ நீங்க 
மறைபரப்பும்‌ மானிலங்கள்‌- பலவும்‌ சென்றாய்‌ 
அன்போடு என்புருக எமக்காய்‌ வாழும்‌ - 
அண்ணலே “இக்னேசியஸ்‌ சளெனி'த்‌ தந்தாய்‌ 
தன்னலத்தைக்‌ கருதாது நாளும்‌ இந்த 
மானிலத்தைக்‌ காட்பவரே, வாழ்க! வாழ்க// 


% % 


* 


புடம்போட்ட தங்கே புனிதக்‌ குன்றே 
பூமியெலாம்‌ பொன்னாகும்‌ புதுமை கண்டேன்‌ 
கடமையுடன்‌ கண்ணியமும கட்டுப்பாடும்‌ 
கர்த்தரின்‌ பேரருளும்‌ கருணைநோக்கும்‌ 
நடையினிலே நற்சேவை செய்யும்‌ எண்ணம்‌ 
நாளெல்லாம்‌ காம்வாழ வழியே செய்தீர்‌ 
அடங்கிடுமோ சொல்லதனில்‌ உந்தன்‌ புகழ்தான்‌ 
(கல்‌) ஆயனே நீர்பல்லரண்டு வாழ்க! வாழ்க!! 


IK 


38 


உறவோடு உறவாக எங்கள்‌ வாழ்வில்‌ 
ஒன்றாகக்‌ கலந்தவரே அன்புத்‌ தந்தாய்‌ 

சிறகோடு சிறகாக எமைவளர்த்து 

எங்கள்‌ சிந்தனையில்‌ தங்கிவிட்ட திருவுருவே 
 மறந்திடுமோ மறைமாவட்டம்‌ உந்தன்பேரை 

மானிலம்‌ தழைக்க நல்மாரியானாய்‌ ச 
மறவாத மக்கள்நரம்‌ இங்குள்ளமட்டும்‌ . 

வாழ்த்துதலும்‌ போற்றுதலும்‌ லம்‌! வாழும்‌// 


Digitized by டின்‌ சப்பர. 


noolaham.org | aavanaham.org 


க த EE 


cc 
mc 


பத்வா மாரும்‌ 1 ம்‌ 
கத்தோலிக்க மக்களுக்கு 


| 
| 


மகாவந்‌. இக்னேஷஸ்‌ கீிளெனி 
ப ஆண்டகைஅவர்களின்‌ | 
மேற்றிராணீத்துவ வெண்பொன்‌ விழழா 


பாதுகாவலன்‌ 8-7- 
[2இல்‌ அறிவித்தபடி 
திருகோணமலை - மட்‌ 
டக்களப்பு மழை மா 
வட்ட ஆயசாதகிய 
மகாவர்‌, இக்னேஷஸ்‌ 
கிளெணி ஆண்டகை 
அவர்கள்‌ மேற்றிசா 
ணியாராக அபிஷே 
கிக்கப்பட்ட 25 ஆண்‌ 
டுகள்‌ நிகழும்‌ புட்‌ 
டாக 21-ச்தெதி பூர்த்‌ 
தியா இன்றன. படி 
ரங்க கொண்டாட்டம்‌ 

கள்‌ மட்டக்களப்பு 
பொஅமைதானத்தில்‌ 
மணுகாள்‌ 22-ந் தேதி 
! மாலை 5-30மணிக்கு 
நடைபெறம்‌. அவ 
வேளை பொது உபச 


ரிப்பும்‌, கூட்டுத்‌ திருப்பலியும்‌ இடம்பெறும்‌, 


எக்‌ ர 


எம்சாட்டின்‌ 


மேற்றிராணிமாறாம்‌ எலலா மேற்றிராசனங்களிலு 
மிருந்து திரளான குருமாரும்‌, அற்விகளும்‌, 
கொண்டாட்டங்களில்‌ பங்குபற்ற விருக்கின்‌ தனர்‌. 


மதிறோரும்‌ 
யூபிலித 


தத 21-நதேதி இளெனி ஆண்டகை தம்‌ மேற்திராச 
னததைச்சேர்ந்த நான்கு டீக்கன்மாருக்குக்‌ குருத்துவாபி 


லேகம்‌ அளிப்பார்‌. 


யூபிலிகாயகர்‌ ஆண்டகை அவர்கட்குக்‌ காவலன்‌ தனது 
இதயம்களிந்த. வாழ்த துக்களை யும்‌, பர இச்சுப 


ம்ப சமர்ப்பிக்செ்ருன்‌, 


பாப்பரசரின்‌ 


சென்றவாரம்‌ பரிசு த்‌ த 
தந்தை 6-வது சன்ன ப்ப 
பாப்பரசர்‌ உலதில்‌ நடந்து 
வரும்‌ வன்செயல்கள்‌ உலகை 
எங்கே இட்டுச்‌ செல்கின்ற 
னவோ என்று பிரலாபித்த 
கதை பெயர்கள்‌ அறிவர்‌. 
அதன்பின்‌ ஒருவாரத்துக்‌ 
குள்ளேயே பரிசுத்ததந்‌ 
தைக்கு மேலும்‌ மனவாட்ட 
மளிக்கும்‌ சம்பவங்கள்‌ நடந்‌ 
தேறிவிட்டன, மியூனிச்சில்‌ 
சர்வதேச போட்டிகள்‌ நடந்‌ 
அவந்தபோது வன்செயல்‌ 


காரரான லெ அபபுக்கொ 
பாண்டே தா ல்‌ இஸ்றாு 


மியூனிச்‌ பரிதாபக்‌ கொலைகளால்‌ 


மனவாட்டம்‌ 


யேல்‌ மக்கள்‌ பதின்‌ மூவர்‌ 
பரிதாபமான முறையில்‌ 
மசணமெய்திய செய்தியைக்‌ 
கேட்டுப்‌ பாப்பசசரும்‌ அதில 
உலகமுமே திக்குத்திசை 


தெரியாதவசாய்‌ கலக்கம்‌: 


மேலிட்ளெளனர்‌, செய்தி 
யைக்‌ கேள்விப்பட்ட பரிசுத்‌ 
ததந்கை பெருமூச்செறிந்து 
ஆ | பரிதாபக்கொலைகள்‌ ! ? 
எனப்‌ பிசலாபிததார்‌. உலக 
தலைவர்களின்‌ அதுத ஈபச்‌ 
செய்திகள்‌ இஸ்‌. ரூ யேயல்‌ 
தலைவர்‌ திருமதி .கொல்டா 
மெயர்‌ அம்மணி அவர்களின்‌ 
காசிய னு உ கவித, 


“ஒற்‌ றுமைக்‌ கருதினல்‌ 


வில்டர்பிருல 


க 2 0௮ 


இங்கிலாந்து செல்வது ஏன்‌ ? 


ஒற்றுமைப்‌. பாதையின்‌ 
குறக்கேயிருந்த. இருபெரும்‌ 
விஷயல்களுள்‌ ஒன்ற ஒரளவு 
பரிசீலனை செய்யப்பட்டு 
முடிந்தது. ௮து சற்பிரசாத 
திருஅருட்சாதனமாம்‌, இது 
பற்றிய முடிவுகளும்‌ அறிவிக்‌ 
கப்பட்டுவிட்டன. தற்போது 
“குருத்துவம்‌?” ஆலோசிக்கப்‌ 
பட்டுவருகிறது. பலவா ர 
ஆலோசனைகள்‌ முடிந்தன. 
மேலும்‌ பல சிக்கலான விஷ 
யக்களை ஆராய இருபகுதி 
யினரும்‌ இத்தாலீய கிராம 
| மாகிய கசாடா என்னும்‌ கிரா 
மத்தில்‌ : இம்மாதம்‌ கூடுகின்‌ 
றனர்‌. இந்தக்கூட்டம்‌ தொ 


டக்கி ஒரு: மாதகாலத்தின்‌ : 
பின்‌ ஒற்றுமைக்‌ சாரியாலய ' 


அதிபர்‌ சருதினால்‌ வில்டர்‌ 
பிருண்ட்‌ அடிகளார்‌ இங்கி 
லாந்துக்கு விஜயம்‌ செய்து 
அங்களிக்கன்‌ ச௪பைத்தலைவர்‌ 
றும்சே அடிகளாரின்‌ விருந்‌ 
தினராக தில தினங்கள்‌ தங்‌ 
இத்‌ திரும்புவார்‌. நியமிக்கப்‌ 
பட்ட கூட்டு ஆய்வுக்‌ குழு 
இதுவ்சையும்‌ அடைர்துளள 
சத்தியைக்‌ கணித்துக்‌ கொள்‌ 
ளவும்‌, மேலும்‌ கையாளப்‌ 
படவேண்டிய முடபறைகளை 
அராய்வுமே அடிகளாரின்‌ 
விஜயமெனக்‌ கூறப்படுஇன்‌ 
2௮. 


ல அரில்‌ 


ல்‌ 


படட பக கத ன மதத வறு பத வ க இர வத்து தந்த: 1 
..... 16,197 ட 
3 


தேவ அழைத்தல்களுக்காக 


mS 
தட்‌ அட அக்‌ 3 
ல & LA 


துசாவலன்‌ 


ட ௩? க்‌ ட்‌ 1 “ட ட அணைத்‌ வ வூ 
அத்‌ யல 3 ட்ஷ க? Ey gh த ட NG 
TR ர 212 இடத்‌ ந த ETS த a பிம்‌ அதிகம மல்‌ நக்‌ க 
டக்‌ படல அ வி அப்‌ ஈக வத ஒட்ட .1(% அட அல க 
கட்டட 2 TE ப A rept 


தண்டிக்கும்‌ ஆற்றல்‌ இருப்பினும்‌, 


டது, இதில்‌ எவ்வளவு உண்மை இருக்றெஅு, . 


“லாம்‌. கடக்க முடியாஅஎன்ற 


திருக்கிறார்கள, 


வோ ஆழ்ந்த 


மனமிரங்கப்‌ பொறுத்துக்‌ கொள்ளும்‌ 
பண்பே சிறந்தது. டல 


சத்‌ தியவே த பாதுகாவலன்‌ 


த ப வன னன னை வாவனா வா வ வ னான கவ மானை வேம்‌ 


புதுமைகளும்‌ விசுவாசமும்‌ 


இல காட்களுக்குமுன்‌ விசுவாசத்தினால்‌ கோய்களைக்‌ 
குணப்படுத்தும்‌ ஓர்‌ இயக்கம்‌ பிரபல்யமடைந்திருக் த. இவ 
வியக்கத்தனால்‌ நடத்தப்பட்ட கூட்டங்களில்‌ பெருக்தொ 
கையான மக்கள்‌ பங்குபற்றியதைக்‌ கண்டோம்‌, அவர்களில்‌ 
பலர்‌ வேடிக்கைபார்கக வந்தவர்கள்‌. “மற்றவர்கள்‌ தங்களே 
வருத்தும்‌ நோய்களிலிருந்து விபட ஒருவழிதேடி வந்த 
வர்கள்‌, அவர்களிற்‌ சிலர்‌ குணமடைக்‌ சதாகவும்‌ கூறப்பட்‌ 
3 அவர்கள்‌ 


மெய்யாகவே குணமடைக்‌ தார்களா? நிரந்தரமான ஆரோக்கி 


வேண்டிக்கொள்வோம்‌ 


இன்று திருச்சபையின்‌ 
உளத்தைக்‌ கலங்கவைத௮, 
அதற்குப்‌ பெருங்கவலையை த்‌ 
தந்துகொண்டிருச்கும்‌ ஒரு 
விடயம்பற்றி அதாவ ௮, 


உலஇூல்‌ குருத்துவ, சக்‌ சியாச, 


கன்னிகா அழைத்தல்கள்‌ 
வெகுவாகக்‌ குன்றியிருப்பத 
பற்றிச்‌ சில வரைந்து, இந்‌ 
தக்குறை நிடறவெய்ன 
மாறு அதிகமாகச்‌ செபஞ்‌ 
செய்யும்படியாகவும்‌, அதிக 
மான தேவ ௮ ழுத்தல்‌ 
களைக்‌ கண்டுகொள்ளுமாறு 


செபமே, '*உண்மையாகவே 
அறுப்பு மிகுதியாயிருக்‌ 
இறத; வேலையாட்களேோச 
கொஞ்சமாயிருக்கிறார்கள்‌ ; 
ஆகையால்‌, தனது அறப்‌ 
புக்கு வேலையாட்களை அனுப்‌ 
பும்படி வேளாண்‌ மை யின்‌ 
எசமானை மன்றாடுங்கள்‌ 
என்று ஈமது ஆண்டவ ர்‌ 
தாமே வசனித்திருக்‌ ன்றார்‌. 
செபமானது. உதாரசிக்தை 
யுடைய அநேக இளம்‌ உள்‌ 


.எங்களிலே தேவ அழைத்‌ 


தலின்‌ விதைகளை எளிதில்‌ 


பித்து ஆ?ர்வதி க்கும்படி 


யாய்‌ மரியகனை வழியாக 


மன்றாடிவரும்‌ அநேக குடும்‌ ' 


பங்கள்‌ தங்கள்‌ அனுதின 
குடும்ப செபமாலையிலே ஒரு 
காரணிக்கத்தை அதற்கென 


ஒப்புக்‌ கொடுக்கும்‌ உத : 


மான வழக்கத்தைக்‌ கொண்‌ 
டிருப்பதபாராட்ட ததக்க ௮. 

தேவனுக்கும்‌, அவரு 
டைய தரு ஊழியத்திற்கு 


மாகத்‌ தங்கள்‌ குடும்ப ததிலே... 3 


ஒரு பிள்ளையை ஒப்புக்‌ 
கொடுப்பது ஒரு தகப்ட்னுக்‌ 


- க்கள்‌ னை வரும்‌ விதைக்கக்கூடியது., குருத்‌ ட “எட அரத்‌. 0 

- தட்ட 2 என்றெல்லாம்‌ ன எமது நோக்க இறைக்‌ க பி்‌ உ ்‌ கா அன்றேல்‌ தாயக்கோ 

டக்க அ ல அறவ ர வன்‌ அல ன்‌ | தங்களால்‌ இயன்‌ நவரை துவ, சந்நியாச; கன்னிகா ஒரு பெரும்‌ தியாகமாகலாம்‌. & 

12௯ புகை i அருமுயற்சி எடுக்கும்படியா வாழ்க்கைக்கு ரிய தேவ ஆனால்‌, அப்பிள்ளை ஒரு காள்‌ 
து கவும்‌ மிகுந்த ஆர்வத்துடன்‌ அழைத்தல்களையுடைய திருப்பலி பீடத்தில்‌ நிற்ப 


இன்று. புதுமைகளில பெரும்பாலான மக்களுக்கு நம்‌ 


- பிக்கையில்லை. அவை இயற்கைக்கு மாருனவைஎனக்‌ கருது 
. இறுர்கள்‌. அல்லது போனால்‌ பு தமைகளெல்லாம்‌ அக்காலத்‌ 


ஆனால்‌ இக்காலத்தில்‌ அப்படியெல்‌ 


தில்‌ கடந்திருக்கலா ம்‌; 
நினைக்கிறார்கள்‌, 


்‌ இறிஸ்துகாதருடைய வாழ்வு புதுமைகள்‌ நிறைந்த. 
அவரைச்‌ சூழவிருந்த மக்களின்‌ அவிசுவாசத்கைப்‌ போக்க 
இந்தப்‌ புதுமைகள்‌ வேண்டியிருக்‌ தன. புதுமைகளைக்‌ கண்‌ 
டும்‌ அவரை விசுவசியா தவர்‌ பலரும்‌ அன்று இருந்தனர்‌, பர 
லோகம்‌ சென்றபின்னும்‌ திருச்சபையில்‌ அவரத பிரசன்‌ 
னத்தை உறுதிசெய்யும்படிக்குப்‌ புதுமைகள்‌ பலகிகழ்ந்‌ தன, 


லாமையால்‌ அவற்றைப்‌ புதுமைகளென ஏற்றுக்கொள்ளா 
அவை இயற்கையான நிகழ்ச்சிகள்‌ தான்‌ 
என்று தமக்குள்‌ கூறிக்கொள்கிறார்கள்‌. புதிமையைக்‌ 
காணு முன்பே இறிஸ்‌ நாதரின்‌ ஆற்றலை விசுவசித்த நூற்‌ 
அக்கசபதிபைப்‌ போலவோ, கானானிய பெண்ணைப்‌ லோல 
விசுவாசத்தை இன்று காணக்கூடியதாக இருக்‌ 
இற தா? ஆயினும்‌ அவர்களுக்குச்‌ செய்ததைப்‌ போலவே 
எமக்கும்‌ பு அமைகளைச்செய்ய இறைவன்‌ ஆயத்தமாக 


ஆனால்‌ காமோ மனித முயற்சி ஆற்றல்‌ ஆகியவற்றில்‌ 
கூடிய விசுவாசத்தை வைக்கிறோம்‌, விசுவாசத்தின்‌ அள 
வுக்கு ஏற்ப உலகை வெற்றிகொள்வோம்‌ என்ற வாக்கை 
மறந்‌ அவிடுகிறோம்‌. மனிதனின்‌ திறமையும்‌ முயற்சியும்‌ 


எல்லோரையும்‌ அழைக்கின்‌ 


ஹஜொம்‌. 


இற்றைக்கு இரண்டொரு 
தலைமுை றகளுக்குமுன 
உலகின்‌ வேதபோதகர்க 
ளான மிஷனரிமாரில்‌ 8௦ சத 
விிதத்தினரையும்‌ ஐசோப்‌ 
பிய காடுகளே தந்துகொண்டு 
வரலாயின. ஆனால்‌, இன்று 
அர்நாடுகளே: தங்கள்‌ சொந்‌ 
தக்‌ கோவில்களையும்‌, சுயஸ்‌ 


ரில்‌ மிகவும்‌ குறைந்த. தொ 
கையினரையே தந்துதவுகன்‌ 
றன. தென்னமெரிக்கா 
மட்டும்‌ தனது வேதவிசுவா 
சத்தை இழந்து போகாதி 
ருக்குமானு உடனடியாக 
1,80,0(0 குருமார்‌ ஆவசிய 
கம்‌ தேவைப்படுநின்றார்கள்‌. 

அதனால்‌ இன்றுள்ள இம்த 
மாபெரும்‌ பிரச்சினையை 
எதிர்கொண்டுள்ள சத்தியமா 
தாவாகிய திருச்சபை தேவ 
அழைத்தல்களின்‌ தொகை 


FN 


சிறந்த தேவபக்தியுள்ள 
பிள்ளைகளைக்கொண்ட உத்‌ 
தம குடும்பங்களைப்‌ பிறப்‌ 


என்‌ வேண்டுதல்‌ 
இதுவே ! 


அன்பின்‌ தெய்வீக அணி 
வை ஆண்ட னே ! எனக்கு 
தா! என்‌ வே. டுதல்‌ இது 


எல்லாவற்றையும்‌ கைகெகிழ 
வும்‌ எக்லோசாலும்‌ கைகெ 
இழமப்படும்‌ பொழுதும்‌ தெய்‌ 
வீகதென்பு தா! 
இடுக்கண்‌ சூழ்‌ இவ்வாழ்‌ 
வில்‌ என்னைத்‌ திடப்படுத்தி 
இன்னல்கள உல்‌ எனக்கு 
மகிமை அளி! 
அனுதினமும்‌ என்னை மேய 
உனக்குப்‌ பலியிடும்‌ அபூர்வ 
மான மனோ நிலைக்கு 


அடியேன்‌ ஏறிவர ஆண்ட 


தையும்‌, தூயவர்‌, தூயவ 
ரென்று தேவதாூதர் களும்‌ 
இறைமக்களும்‌ துதித்துக்‌ 
கொண்டாடும்‌ இறைமகன்‌ 
யேசுவைத்‌ தனது கரங்களில்‌ 
ஏந்தி நிற்பதையும்‌ கண்குளி 
ரக்கண்டு பரவசம்மடையும்‌ 
போது அவர்களுக்குண்டா 
கும்‌ பெருமகழ்ச்சிக்கு இப்‌ 
பூமண்டலத்தில்‌ எந்தவித 
அகமகிழ்ச்‌ சியுமே ஈடாக 


ளாலும்‌, தியாகங்களனா இம்‌ 
பசலோகவாயிலை முற்றிகை 
யிடுமானு இறை பக்தர்கள்‌ 
அனைவரையும்‌ மிகுந்த ஆர்‌ 
வத்துடன்‌ அழைழக்கின்‌ 
ஹோம்‌, 


[ அருட்திரு, ஓேறேலியஸ்‌ 


டட ன 


* 2 2 : ட்‌ ட்‌ | தாபனங்களையும்‌ நிருவகிப்ப வே! மாட்டாது, அல்‌ 
பதுமைகள்‌ இறைவனைப்பொறத்தமட்டில்‌ இயற்கைக்கு 2 சுப்போதிய ரக அம்‌ ்‌ ஆகவே, குருமடல்களுக்‌' 
3 . ௪ E ஸ்‌ ட்‌ ே 2 தற்கு குரு ந ர்‌ இ ர ல்‌ “ன்‌ - 
மாருனவை அலல, அப்படியானால்‌ அக்காலத்தைப்போல்‌ | யாசர்‌, கன்னியாஸ்திரிமார்‌ க்‌்‌ ப்ர லை அ கான .கும, சர்கியாச, கன்னிகா 
= இன்றும்‌ ஏராளமான புதுமைகளை ஏன்‌ அவர்‌ செய்யவில்லை ? இல்லாது தவிக்ன்றடை அறிக்கையிட ; நிறைவேற்ற மடங்களுக்கும்‌தேவஅழைத்‌ 4 
2 இறைவன்‌ இ ன்றும்‌ புதுமைகளைச்‌ செய்துகொண்டுதான்‌ | ராலே கேவைப்படும்‌ வேத அதன்‌ நிமித்தமே அன்புறத தல்கள்‌ அமோகமாகக்‌ 
i இருக்கிறார்‌, அலை மக்கள்மன தில்‌ போதிய விசுவாசம்‌ இல்‌ போ தகர்களான திம்‌ துணிவை எனக்குத்‌ தா 1 இடைக்கும்படி ன ய்த்்‌க்‌ 


மாஸ்சியோ அடிகளார்‌, D,B. -—- 


எழுதிய கட்டுரையைத்‌ தழுவி 
வரையப்பட்டது 


கந்‌, சிங்கள எழுத்தாளர்‌ 
கெளரவிக்கப்‌ பட்டார்‌ 


- பயன்படுத்தப்பட வேண்டுமென்றாலும்‌ இறைவனில்‌ பூரண அதகரிக்கு முகமாக அல வனே! என்னை வழி ஈட ்‌ ்‌ ் 
மான விசுவாசம்‌ இல்லாவிட்டால்‌ அவருடைய வல்லமையை முழுவதற்குமான ஓர்‌ இயக்‌ த்து. ம்‌ பிரபல்ய தங்கள கத்தோ 
- உணமமுடியான... நாம்‌ விசுவாசிகள்‌ என்னு கூறிக்சொள்ளு கத்தில்‌ ஈடுபமோது குருச்‌ | ஒசேகத்‌திற்கு நெப்புத்தரும்‌ | . தத்து திரு, - 
கிரோம்‌ எங்கள விசுவாசம்‌ உறுதியும்‌ ஆழமும்‌ உள்ளதா *| துவ, சந்நியாச, கன்னிகா ர ரர ட்டு த வட்‌ ஹியூபேட்‌ திசனாயகா அவா \ 


இன்றைய உலகின கரத்தினால்‌, சூழ்நிலையால்‌ எமது விசுவா 
சம்‌ பாதிக்கப்படாமல்‌ இருக்கின்றதா ? உண்மையின்மேற்‌ 


பற்று தலும்‌, இறைவனில்‌ விசுவாசமும்‌ அருகிவரும்‌ இக்கமட்‌ 
தியாகங்களைச்‌ 


- களில்‌ நாம்‌ அவற்றுக்காகப்‌ போராடவும்‌, 


சபைகளுக்கெல்லாம்‌ கேர்‌ 
முகமாக ஓர்‌ அழைத்‌ த லை 
விடுத்திருக்கன்‌ ற அ. அம 


லோற்பவ மரியநாயகிச ை ப, 


எனக்கு ஈந்திடு, 


உன்னை நான்‌ இறைஞ்சுவது 
இதுவே! சாவிற்கும்‌ வன்‌ 


கள்‌ சிங்கள இலக்கிய வளாச்‌. 
சிக்கு அவர்‌ எழுத வரு ம்‌ 
நூல்களினால்‌ செய்து வரும்‌ 
அரிப சேவைக்காக இலங்கை 
அரசாங்கம்‌ அவரைக்‌ கெளச 


பி 


~— 
௬. 


செய்யவும்‌ ஆயத்தமாக இருக்கிறோமா ? சலேயென்சபை முதலாம்‌ அனிக்கும்‌ சக்தியுள்ள 5 விக்க இல : உ. ௮ 

= ட்‌ ்‌ ட்‌ . . . கயை எனக்குத்‌ தா சக வவாசம மாத்த ௧. 
விசுவாசம்‌ சளர்ந்துவிட்டால்‌ அந்தப்‌ பலவீனம்‌ கிறிஸ்‌ விருக்கிய இன்னுமே ண்ட ட்‌ a டட] ட்‌ . | யில்‌ கடைபெற்ற சாகித்ய” 
தவ வாழ்வின்‌ சட்டுக்கோப்பையே குலைத்துவிடும்‌. ஏனெ ச தட டக ட... அசித்திய த்‌.தின்‌ அழகில்‌ | வைபவத்தில்‌ ஆயிரம்‌ ரூபாப்‌ 
னில்‌ விசுவாசமே அதன்‌ முதுகெலும்பாகும்‌, அகா. என அவற்றின்‌ | மறைந்திருக்கும்‌ சக்திகளை | ள்ள 2 ஸிஃ 
புள்ளிவிபரங்கள்‌ கமக்குத யடித்த-- கான்‌ வெர்‌ குன்றா இ ட்‌ 

க்‌ முதியடித்து ற்றி இருக்கின்‌ திரு. இ௪ 
mrss ec தெரிவிக்கின்‌ நன ஆனால்‌, பெற, டூ ன்‌ தடட ம்க்‌ 
மரர்‌ கன்னியரின்‌ உடை 254“ பொக்தலிக்க அத ன என்த லை 
குழு 1 களும்‌, அப்போஸ்தலிக்க வா தனைகளை ர எல டவரை உத்‌ 
i ர: . ஏற்று வை ப்போசைப்ப நூலகள பல ௪ யுளளாச, 
உலூன்‌ சகல பாகங்களி களின்‌ காரணமாகவோ இப்‌ டது Co ரூ ப தல்‌ விட, இவை டன்‌ பலமதத்‌ 
அமூள்ள குருமார்‌, சன்னி போது அணிந்தவரும்‌ உடுப்‌ பம கு ற னர்கு்‌ | தவர்களும்‌ உபயோகித்து 
யாசிகள்‌, கன்னியர்கள்‌ யாவ புகளில்‌ மாற்றங்கள்‌ செய்ய மடங்கு பதினா பத்து அல்லு ல்ல வருகின்றனர்‌. டைன்‌ 
ருக்கும்‌ அண்மையில்‌ வத்திக்‌ வேண்டுமானால்‌, தமத புனித அக ப்பு ப வேளையில்‌ கண்ணிய கத்தோலிக்க நூல்கள்‌ 
கான்‌ அதிகாரிகள்‌ விடுத்தி நிலையை பொதுநிலை மக்கள்‌ க்காக எடுத்துக்‌ | மாய்‌--வல்லவனே என்‌ னை பலவும்‌, சமயவழி பா ட்டு 
ட்‌ . . காட ன. 7 
ருக்கும்‌ க” அவர்‌ இலஞவாக அறிந்து கொள்‌ A உல்ல மொழி பெயர்ப்புகள்‌ பலவும்‌ 
களஅ உடுப்பு விஷயமாக எத்‌ தக்க முறையில்‌ அவர்‌ எத்தகைய அப்‌ போஸ்‌ | மூலம்‌-- இவ.தந் ச்தோலிக்க சேவை 
அறிவித்தல்‌ கொடுக்கப்பட்ட தலிக்க அஅ௮வலுக்கும்‌, | இரவீர்திரகாத தாகூர்‌, யின்‌ அரிய தானங்களாகும்‌., ஃ 


ருக்கிறார்கள்‌. செய்யும்‌ வேலை “அ உடுப்பு அமையவேண்‌ 
யின்‌ செளகரியத்தின்‌ காரண 
மாகவோ, சுகாதார முறை 


டும்‌ என அவ்வறிக்கை கூறு 


இன்று, 


அழைழத்‌் தலுக்கும்‌ நாம்‌ 
கையாடத்தகுர்த முதன்மை 
யும்‌, முக்யெமுமான ஆயுதம்‌ 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


மொழி பெயர்ப்பு 
மேரி நோசலீன்‌ சூசைப்பிள்ளை. 


பெரியார்‌ அவர்கள்‌ சிங்கள 
பாஷையில்‌ பல கவிகளும்‌ 
இயற்றியுள்ளார்‌. 


டது 
ட்‌ 


சி 
8 


(1-ம்‌ பக்கத்‌ தொடர்ச்ச) 
- கார்மேல்சபைக்‌ சன்னியரா 
ஓம்‌ நடத்தப்பட்டு வந்தன. 
-மேற்றிரசாசன மும்‌, பங்குக 
ணும்‌ வருமானமில்லாத நிலை 
யில்‌ இருந்தமையால்‌ குருமா 
ரின்‌ தாபரிப்பும்‌, எனை தே 
. வைகளும்‌ வெளிசாட்டு உதவி 
கொண்டே பூர்த்திசெய்யப்‌ 
பட்டு வந்தன, சுதேச குரு 
மாரைப்‌ பயிற்றுதற்கு மேற்‌ 
திராசனத்தில்‌ ரு: குரும்‌ 
மும்‌ இருக்கவில்லை, 

திளெனி ஆண்டகை திரு 


- கோணமலை தயராக நியமனம்‌ 


பெற்றபின்‌ முதல்முறையாக 
உரோமாபுரிக்குச்‌ சென்று 
பரி. 12-ம்‌ பத்திரராத பாப்ப 
சைச்‌ சந்தித்தபோது, மேற்‌ 
றிராசனக்‌ குருமாரை உரு 
வாக்குவதே ஓர்‌ ஆயரின்‌ பிர 
தான கடமைகளுள்‌ ஒன்று 
என்று அவருக்கு வற்புறுத 
இக்‌ கூறினார்‌. ஆகவே, கிளெ 
னி ௮ண்டகை பரி, தந்‌ைத 
யின்‌ ஆணையை நிறைவேற்று 
வதையே தமது ஆயர்‌ பணி 
யின்‌ பிரதான குறிக்கோளா 
கக்‌ கொண்டார்‌. அதற்கென 
அமெரிக்காவில்‌ நிதி திட்டி 
மேற்றிராசனத்துக்குத் திரும்‌ 
பி வந்தவுடன்‌ திருகோண 
மலையில்‌ புனி தவளனாரின்‌ 
சிறிய குருமடத்தை கிறுவி 
னார்‌. இக்குருமடம்‌' இற்றை 
வசை 22 குருமாரை மேற்றி 
சாசனத்திற்கு அளித்துள்‌ 


௮௭௮. இன்னும்‌ 18குருமாண - 


வர்கள்‌ இலங்கையிலும்‌ இந்தி 
யாவிலும்‌ பெரிய குகுமடங்‌ 
களில்‌ பயிற்கிபெற்று வரு 
இன்றனர்‌. 
மேற்குறிப்பிட்ட 22 குரு 
மாரோடு, வேறு மேற்றிராச 
அங்களுக்கெனப்‌ பட்டம்‌ 
பெற்ற பல குருமாரும்‌ திரு 
கோணமலை மெற்றிசாசனத்‌ 
தில்‌ வந்து சேர்ந்தமையால்‌, 
1947-ல்‌ 14௧ இருக்க மேற்‌ 
மிராசன குருமாரின்‌ தொகை 
1972இல்‌ (இடைப்பட்ட கா 
லத்தில்‌ இறந்தவர்களை நீக்கி) 
41௧ அதிகரித்துள்ள ௮. 
அன்றியும்‌, மேற்றிசாசனத 


- 7 தின்‌ பிரதான பதவிகளாகிய 
சீ 


அசா 


£0 » சீ *. ௬ . 
மேற்றிராசன முதல்வர்‌, வட்‌ 
டார முதல்வர்கள்‌, பிரதான 


பங்குக்குருமார்‌ என்னும்‌ பத. 


விகளை இப்போது மேற்றிசா 
சன குருமாபே வூக்கின்ற 
னர்‌, அத்துடன்‌ ஆயரின்‌ 
ஆலோசனைக்‌ குழுவிலும்‌ குரு 
மார்‌ மன்றத்திலும்‌ . அவர்க 
ளே பெரும்‌ பான்மையான 
இடங்களைப்‌ பெற்றுள்ளனர்‌. 
ஒரு சுதேச துணை அயரும்‌ 
கியமிக்கப்பெற்று கடமை 
யாற்றிவருகின்றார்‌. 
மேற்றிராசனத்தின்‌ பொ 


அப்பை ஏற்கத்‌ தகமைவாய்ரந்‌. 


த, மனத்திறாப்தியுள்ள குரு 


ட மார்‌ குழுவை உருவாக்குவ. 


தில்‌ களெனி ஆண்டகை உண்‌ 
மையில்‌ வெற்றியடைந்துள்‌ 
ளார்‌; இலங்கையிலுள்ள மேற்‌ 
றிராசனங்களுள்‌ பின்‌ தங்கிய 
அம்‌, கஷ்டங்கள்‌ நிறைந்தது 
மான திருகோணமலை மேற்றி 


வெள்ளி விழாக்‌ கொண்டாடும்‌ 
தீருகோணமலை-- மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின்‌ நல்லாயர்‌. 


ராசனத்திற்கென அபிஷே 
கம்‌ செய்யப்பெற்ற குருமார்‌ 
தங்கள்‌ கடமைகளை ஈன்மன 
தோடு நிறைவேற்றி வருக 
ரர்களென்‌ ரூல்‌, வசதிகள்‌ 
கூடிய மற்ற மேற்றிராசளங்க 
ளில்‌ பட்டம்பெற்ற குருமார்‌ 
இம்‌ மேற்றிசாசனத்திற்‌ சேர்‌ 
ந்து தொண்டாற்றி வரு£றோர்‌ 
களென்றால்‌, கிளெணி ஆண்‌ 
டகைஅவர்கள்‌ உள்ளத்தில்‌ 
தூண்டிவிட்ட அப்போஸ்தல 
பணி ஆர்வமே அதற்குக்‌ கார 


ணமென்ற கூறவேண்டும்‌, 


்‌ திளெனி ஆண்டகையின்‌. 


25வருட ஆட்சிக்காலத்தில்‌ 
திருகோணமலை மேற்றிராச 
னத்தில்‌ கத்தோலிக்க மக்க 
ளின்‌ கொகை இருமடங்குக 
ரூ்குமேல்‌ அதிகரி ததுள்‌ 
ளத இப்போதைய தொகை 
20,657ஆகும்‌, புதுக்‌ குடி 
யேற்ற திட்டங்களில்‌ சித 
அண்டுவாமும்‌ கத்தொலிக்க 
மக்களின்‌ ஞானத்‌ தேவைக 
ளைப்‌ பூர்த்திசெய்யும்‌ பொரு 
ட்டு புதுப்புதக்‌ கிறிஸ்தவ 
நிலையங்கள்‌ ஏற்படுத்தப்‌ பட்‌ 
டுள்ளன. பழைய பங்குகள்‌ 
பிரிக்‌ கப்பட்ளெளன, இவ 
வாது 1947-ல்‌ 18 ஆகஇருந்க 
பல்குகளிண்‌:?காகை 1972-ல்‌ 
25 தகீ -ட ௮. மேற்றிராச 
னத்தின்‌ இருபெரும்‌ பாகங்‌ 
களையும்‌ கெருங்கிய முறை 
யில்‌ இணைக்கும்‌ பொருட்டு 
1967-ல்‌ மேற்றிராசன த்தின்‌ 
பெயர்‌ “* திருகோணமலை” 
மட்டக்களப்பு மேற்றிராச 
னம்‌”? என்று மாற்றப்பட்‌ 
டு. 

கத்தோலிக்க பாடசாலை 
கள்‌ 1960-ல்‌ அரசாங்கத்தால்‌ 
எடுக்கப்பட்டதன்‌ காரண 
மாக மேற்றிராசனத்திற்குப்‌ 
புதுப்‌ பிரச்சனைகள்‌ எழுந்‌ 
தன, கத, பிள்ளைகளின்‌ தொ 
கை £5விகிதத்திற்குக்‌ குறைய 
இருந்தமையாலும்‌, அவர்கள்‌ 
பெரும்பாலும்‌ பாடசாலைக 
ளில்‌ சிதறுண்டு கல்விகற்று 
வந்தமையாலும்‌ அவர்கட்குப்‌ 
பாடசாலைகளில்‌ மறைக்கல்வி 
ஊட்டுதல்‌ பெரும்‌ கஷ்ட 
மான நிலையை அடைந்தது, 
ஆகவே, அவர்கட்கு இணி 
மேல்‌ பக்குகளிலேயேமறைக்‌ 
கலவி அளிக்கவேண்டி௰ நிலை 
ஏற்பட்டு. 

இலங்‌ கையின்‌ கிழக்குக்‌ 
கரையொபரப்‌ பகுதி பின்தங்‌ 
கிய, புறக்கணிக்கப்பட்ட பகு 
தியாகும்‌, இங்கு வறுமையும்‌ 
வேலையில்லாமையும்‌ அதிகம்‌. 
தகுந்த இல்லிட மின்றிக்‌ கஷ்‌ 
டப்படுவோரின்தொகை ஏரா 
ளம்‌, இத்தகையோர்‌ தங்கள்‌ 
கஷ்ட நிலையிலிருக்‌.து விடு தலை 
பெற வழியின்றித்‌ சவிக்கின்‌ 
றனர்‌.  இவர்கட்குச்‌ சமூக 
அப்போஸ்தலபணி அதிகம்‌ 
தேவைப்படுகின்றது, அது 
சிறந்தபயன்‌ அளிக்கும்‌என்ற 
ஈம்பிக்கையுமுண்டு, 

இத்தகைய புதிய அப்‌ 
போஸ்தல பணிகளைச்‌ இத்தி 
காமாய்ச்‌ செய்வதற்குத்‌ திண்‌ 
டிவனத்தில்‌ விசேஷ பயிற்சி 
பெற்ற இல்லறத்‌ தூதுவர்‌ 


பலபங்குகளில்‌ குருமாருக்கு 
உது துணையாககின்று தொண்‌ 
டாற்றி வருகின்றனச்‌. இத்து 
டன்‌ பல துறவற சகோதரி 
களின்‌ சபைகள்‌ ஆயரின்‌ 
அழைப்புக்கெங்கித்‌ தங்கள்‌ 
மடங்களைப்‌ புதிதாக மேற்றி 
சாசனத்தில்‌ நிறுவி இப்பணி 
களில்‌ ஈடுபட்டு வருகின்றன. 
இப்போது மேற்றிராசனத்‌ 
தில்‌ பெண்களுக்குரிய அற 
வறசபைகள்‌ ஏழு உண்டு, 
சமூகசேவை நிலையங்களும்‌, 
இளைஞர்‌ நிலையங்களும்‌ திரு 


்‌' கோணமலையிலும்‌, மட்டக்‌ 


களப்பிலும்‌ நிறுவப்பட் ளெ 
ளன. தொழில்நுட்ப, தொ 
ழிற்பயிற்சி நிலையங்கள்‌ மட்‌ 
டக்களப்பில்‌ தொடக்கப்பட்‌ 
டுள்ளன. 

இறைமக்களின்‌ கிறிஸ்தவ 
வாழ்வும்‌ பக்தியும்‌ சாதாரண 
வழிகளில்‌ மட்டுமல்ல, ஞான 
ஓடுக்கம்‌, திருயாத்திசை போ 
ன்ற சிறப்பான வழிகளா லும்‌ 
பேணி வளர்க்கப்பட்டு வந்‌ 
அள்ளன. கிளெணி ஆண்ட 
கையின்‌ ஆட்சிக்கால த்தில்‌ 
ஆயித்தியமலை, நாவற்குடா, 
தேற்றாத்தீவு, இங்னியாகலை 
முதலிய இடங்களில்‌ மக்க 
ஸின்‌ மனதைக்‌ கவருகின்ற 
புதிய யாத்திரைத்‌ தலங்கள்‌ 
உருவாக்கப்‌ பட்டுள்ளன. 

இக்னே சியஸ்‌ கிளெனி 
ஆண்டகை ஒரு பிறகாட்டவ 
சாய்‌ இருப்பினும்‌, இக்காட்டு 
மக்களின்‌ தேவை களையும்‌, 
அபிலாசைகளையும்‌ ஈன்கறிந்‌ 
அ அவற்றை நிறைவேற்றப்‌ 
பெருமுயற்சி எடுத்துவந்துள்‌ 
ளார்‌, ஆகவே அவர்‌ பிறசமய 
மக்களின்‌ ஈன்மதிப்பையும்‌, 
ஏராளமாகப்‌ பெற்றுளளார்‌. 
திருகோணமலை-மட்டக்களப்‌ 
பு மேற்றிசாசனத்தின்‌ குரு 
மாரும்‌, துறவியரும்‌, கத்தோ 
லிக்க மக்களும்‌ அவர்மட்டில்‌ 
ஆழ்ந்த வணக்கமும்‌ பேன்‌ 
பும்‌ ஈன்றியும்‌ உள்ளவர்களாக 
விளங்குக ரூர்கள்‌, அவர்‌ 
ஆன்ம வாஞ்சையும்‌, இழகிய 
உள்ளமும்‌, அன்பாக வும்‌, 
பரந்த மனப்பான்மையுமுள்ள 
ஒரு புனித ஆயர்‌ என்று அவ 
ரைப்‌ பா.ராட்டுகின்றனர்‌.௮வ 
சது வெள்ளிவிழாவுக்கு மகா. 
மேன்மைதங்கெ கருதினால்‌ 
கூறே ஆண்டகை அவர்கள்‌ 
அனுப்பிய ஆசிச்செய்தியில்‌ 
அவர அ கனிவைப்பற்றி பின்‌ 
வருமா அ குறிப்பிட்டுள்ளார்‌, 
“£ கனிவு அவரில்‌ காட்சியளிக்‌ 
தின்றது. அவரது புன்முதறு 
வலில்‌ ௮ பிரதிபலிக்கின்‌ 
றஅ. அவரது மெல்லிய குரல்‌ 


அதைத்‌ தாக்கி வருகின்ற, 


ஓர்‌ இரகசியப்‌ பண்பு அதன்‌ 
உண்மைத்தன ததைக்‌ காட்டி, 
சார்புள்ளவர்களை வசீகரிப்ப 
தற்கு மட்டுமன்றி, எதிர்ப்‌ 
புள்ளவர் களை அடிபணியச்‌ 


- செய்யவும்‌ அதற்கு வலிமை 


அளிக்கனெற அது,” 
மகா வந்தனைக்குரிய இக்‌ 


னேசியஸ்‌ கிளெணி ஆண்ட. 


கை அவர்கள்‌ இன்னும்‌ பல்‌ 
லாண்டுகட்குத்‌ திருகோண 


மலை-மட்டக்களப்பு மேற்றிரா 


Digitized by Noolaham Foundation. 
noolaham.org | aavanaham.org 


== 


“வரகவி திரு. லோ. காத. 
எ - (சின்னத்துரை) அவர்களின்‌ 
நூருவதாண்டு ஜெயந்தி விழா 
.... நினைவுக்‌ கட்டுரை 


யேசுகாத சுவாமி திருப்‌ 
புகழ்‌, லூர்துமாமரி தோத்தி 
சப்‌ பாமாலை முதலிய பலப்‌ 
பல நூல்களின்‌ ஆசிரியர்‌ 
வரகவி அமிர்தகா தபிள் ளை 
அவர்கள்‌ மாதகலைப்‌ பிறப்பிட 
மாகக்கொண்டு வாழ்ந்தவர்‌. 


இவர்‌ வ, லோப்புப்பிள்னை 


அவர்களின்‌ புத்திரசாவர்‌, 
திரு. லோப்புப்பிள்‌ ளையவர்‌ 


கள்‌ வல்லுவெட்டி தீது. 


யைப்‌ பிறப்பிடமாகக்‌ கொண 
டவரெனவும்‌ மாதகலில்‌ மணம்‌ 
புரிகதவர்‌ எனவும்‌ அறியக்‌ 
டெக்றெது. இவரது புத்திர 
ருள்‌ ஒருவராகிய திரு, வ, 
லோ, 
அவர்கள்‌ மாதகல்‌ தைரியகாத 
அச்சியந்திர சாலையைத 
தாபித்தவரெல்பது குறிப்பி 
டத்தக்கத. இரு, அமிர்த 
நாதபிள்ளை அவர்களின்‌ அறா 
வதாண்டு ஜெயக்தி நாளை 
மூன்னிட்டு அவரின்‌ செயற்‌ 
கருஞ்‌ செயல்‌ குதித்துச்‌ சிறிது 
இந்திப்பது பொருத தமான 
தே. 

திரு. வ, லோ, ௮மிர்தகாத 
பிள்ளை யவர்கள்‌ கொழும்புத்‌ 
துறை ஆரியர்‌ கலாசாலை 
யின்‌ அதிபராக இருந்து 
அரும்பணியாற்றிய வண, சிங்‌ 
கராயர்‌ ஓ, எம்‌, ஐ,, எம. 
ஏ. (லண்டன்‌) அவாகளின்‌ 
அருமைத்தக்தையார்‌ எனப 
தைக்‌ குறிப்பிவேதன்‌ மூலம 
அவரை இன்னாசெனச்‌ சுட 
டிக்காட்டுிவது இலகுவாகும்‌ 
எனக்கரு துேேறன்‌. திரு, 
அமிர்தா தபிள்ளை அவா 
களின்‌ கவிதா சச்‌ தியை வெளி 
யுலகம்‌ ஈன்கு தெரிந்து கொள்‌ 
ளாமலிருந்த து என்பது புனைக்‌ 
துசையன்று, இலக்கிய வர 
லாற்று ஆசிரியரிகளிற்‌ பல 
ருக்கு அத்தகைய கவிஞர்‌ 
ஒருவர்‌ இருக்‌ இருக்கிறார்‌ 
என்பது தெரியா மலிருந்த 
தென்பதும்‌ உண்மையே. 
இரு, அமிர்த ஈ£ தபிள்ளையவர்‌ 
கள்‌ பாடாமல்‌  இருக்கமுடி 
யாத ஒருவர்‌ என்பதும்‌ 
அவரது தோத்திரப்பாமாலை 
கள்‌ பச்‌திரசம்‌ சொட்டுபவை 
என்பதும்‌ வெளிப்படையான 
வை, இத்தசையஃ புலவர்கள்‌ 
தமது சுயவிளம்பரத்டைத 
விரும்பி வாழ்வதில்லை. ஆலை, 
புலவசவர் களின்‌ புத்திரர்‌ 
களோ அன்றி உற்றார்‌ உற 
வினரோ அல்லது மாதகற 
சரொமத்‌ இன மோ இவரின்‌ 
அரிய படைப்புகளை உலக 
மறியப்‌ பரப்ப முன்வராமை 


கவலைக்குரியதே. 

“இரு, அமிர்தகாதபிள்‌ ளை 
அவர்கள்‌ எழுதிய அயிரக்க 
ணக்கான பாடல்கள்‌ இன்னும்‌ 
வெளிவந்தில, அச்‌, லூர்து 
PETTERS பமா Se 
சனத்தின்‌ ஆயராகத்‌ தொ 
டர்ந்து நற்பணிபுரிய வேண்டு 
மென்று இறைவனை வேண்டி 
கல்லாத கூறுகின்றோம்‌, 

பேரருள்‌ திரு 
வ. தியோகுப்பின்னை ஆண்டகை, 
துணைஆயர்‌, 


அமிர்தநா தபிள்‌ ளை 


மாமரி தோத்திரப்‌ பரமாலை - - 


என்றொரு நால்மட்டும்‌ இற்‌ 
றைச்கு ஏறத்தாழ இருபத 
தைந்தாண்டுகளுக்குமுன 
வெளி வந்துள்ளது, இத 
தோத்திரப்‌ பாமாலையில்‌ ஒரு 
அந்தாதயும்‌ இல விருத்தப்‌ 
பாக்களும்‌, சொல்லணிச்‌ செய்‌ 
யுட்கள்‌ சிலவும்‌ பிறவும்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன, இவருடைய, 
சொல்லணிகள்‌ பலவத்றிக்கு 
இலக்கியமா மமைக த செய்யுள்‌ 
கள்‌ விடப்பூட்டும்‌ தன்மையின , 
நரகபந்தம, இரட்டை ரகப்‌ 
தம்‌, சதரறாகபக்தம்‌, அட்ட 
நாகப$ தம்‌, முரசபந்தம்‌ முத 
லாய அணிகளையும்‌ அவற்‌ 
அக்கு உதாரணச்‌ செய்யுள்‌ 
களையும்‌ மாறனலங்காசம்‌, 
தண்டியலங்காரம்‌ முதலிய 
நூல்களிற்‌ கான்கிறேம்‌. இத்‌ 
தகைய கவிகளைப்புனைவது 
மிகுதியுஞ்‌ சிரமமானவேளை, 
இசுரிரமம்‌ வாய்ந்த பணியை த 
திரு. அமிர்த௩ாதபிள்னை சிறப்‌ 
பாகச்‌ செய்து முடித்திருப்‌ 
பது அவரின்‌ கவிதா வீசா 
லத்தை ஐயக்தரிபுகளுக்கு, 
இடமின்றி எடுத்துக்காட்டு 
கிறது, 

கவிதையிற பொருளுக்கே 
முக்கியத்‌ தவம்‌ கொடுபடோ 
ரும்‌. சொல்லுக்கே. முக்கியத 
தவம்‌ கொடுப்போரும எனப்‌ 
புலவர்கள்‌ இருவேறு வகையி 
னர்‌, இந்த இருவேறு வகை 
யினும்படாது சொல்லுக்கும்‌ 
பொருளுக்கும்‌ முக்கயெத்துஉம்‌ 
கொடுத்து மொழியுயர்வும 
பொகுளுயர்வும்‌ ஈாடுவார்‌ 
இன்னொருவசையினர்‌. இரு, 
அமிர்தசாதபிள்ளை அவா 
களின்‌ கவிதைகளில்‌ சொல்‌ 
லே முக்கெயெ இடம்‌ பெத றன. 
ளது என்பது எனது கருத, 
சந்தக்‌ கவிகள்‌ சர்தஞ்சிதை 
யாமலும்‌ யாப்பிலசுகணம்‌ 
பிறழாமலும்‌ இயதறப்பட்டி 
ருக்‌ றன * 


மாதகல்‌ துறைமுக த்தின்‌ 


கண்‌ திருக்கோயில்‌ கொண்டி 
ருக்கும்‌ அர்ச்‌. லூர்தநாயகி 
பால்‌ புலவருக்குள்ள ஈடுபாட்‌ 
டை அவரியற்றிய தோததி 
ரப்பாமாலை ஈன்கெடுத்துக 
காட்டுகிறது, இவ்வாறே இவரி 
யற்றிய யேசுநகாத சுவாமி 
திருப்புகழ்‌ சந்தக்கவியமைப்‌ 
பதில்‌ இவருச்குள்ள தீறமை 
யை வெளிப்படுத்துகிற, 
அருணகிரிஈாதர்‌ இருப்புகனழை 
அடியொற்றியே இத்‌ இருப்‌ 
புகழ்‌ அமைக்கப்பட்ட தன்‌ 
பதை இரண்டையும்‌ ஒப்ப 
வைத்து கோக்குவேரா இலகு 
வாத அறிக்தகொள்வா்‌, 
திரு, அமிர்தகாதபிள் ளே 
அவர்கள்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌ 
£றிஸ்‌ தவ சமயத்துக்கும்‌ 
அற்றிய அரும்பணிகளைப்‌ 
பேறுடையனவாக்கது தம்ழ 
நிஞர்கள்‌ விசேடமாகக்‌ றிஸ்‌ 
தவ தமிழறிஞர்கள்‌ முனவரு 
வார்களாக. கவிஞரினபுகழ்‌ 
பல்லூழி நிலைபெற. 


சிலுவையிற்‌ சிந்திய 


i. யேசுவின்‌ இரத்தம்‌ 


டானின்‌ 


ஒளிவிடும்‌ முத்துக்களல்ல, 
பளிரிடும்‌ இரத்தினங்களலல, 
மங்காது . இலங்கு ம்தங்க 
மல்ல, நிலையிவ்லா த நிலவுலக 
மவ்ல, மரியன்னையின்‌ மாசில்‌ 
லாத இருதயத்தில்‌ நின்று 
ஊறிய யேசுவின்‌ திருவிரத்த 
மே விலையேறப்பெற்ற அரும்‌ 
பெரும்‌ திசவியமாம்‌. , 

பூங்காவனத்தில்‌ யெசுவின்‌ 
திருவிருதயம்‌ மிகுந்த அவஸ்‌ 
தையுற்றுத்‌ தேக்கி வெயர்‌ 
வையாய்ச்‌ சொரிந்த இரத்‌ 
தம்‌; கற்றூணில்‌ யேசுவின்‌ 
திருமேனி கசையடிகளாழற்‌ 
கிழிய வடிந்தஇரத்தம்‌; முள 
முடி செரில்‌ அழுத்தியதால்‌ 
யேசுவின்‌ சருமுகமலரில்‌ 
நிறைந்து வழிந்த இரத்தம்‌ ; 
புற்களிலும்‌ கற்களிலும்‌ முட்‌ 
களிலும்‌ கொலைஞரின்‌ உடை 
களிலும்‌ சிதறிவடிந்த தேவ 
செம்மறியின்‌ இரத்தம்‌; சின 


வையில்‌ யேசுவின்‌ கரங்களி 


ளிலும்‌, கால்களிலும்‌ இருந்த 


பீரிட்டு வழிந்தொடிப்‌ பாவப்‌ 
பூமியைக்‌ கழுவிய இரத்தம்‌ ; 
உலகமக்களின்‌ மீட்புக்காகப்‌ 
பாவங்களின்‌ பரிகாரமாகச்‌ 


, இந்தப்பட்ட யேசுவின்‌ தரு 


இரத்தமெ. திவ்விய யேசு சிக்‌ 
திய செவ்விய திருஇசத்தமே 
மானிடரின்‌ வணக்கத்துக்‌ 
கும்‌ ஆராதனைக்கும்‌ பாத்திர 
மானது. 


' அவர்‌ த்தப்படி யேசுக்‌ 


ப ்‌. இறிஸ்துகாகருடைய,. சரத்‌ 
தை ஒருமுறைஒப்புக்கொுத்‌ 


ததினாலே நாம்‌ பரிசுததமாக்‌ 
கப்‌ பட்டிருக்கிறோம்‌ (எபி, 


.10: 10). தேவரீருடைய 
இத்தத்தை நிறைவேற்ற மனி 
தருடைய _ பாவங்களுக்காக 


எனது இரத்தத்தைச்‌ இந்தி 
உத்தரித்துத்‌ தேவரீருடைய 
நீதிக்கு யோக்கியமான பரிகா 
சஞ்‌ செய்யவும்‌, இதோ ஆயத 
தமாய்‌. இருக்கிறேனென்று 
மாசற்ற கன்னிமரியாயின்‌ உத 
சத்தில்‌ சுதனாகிய சர்வேசுமன்‌ 
மனிக சுபாவத்தைத தரித்‌ 
துக்‌ கொண்டவுடனே தம்மு 
டைய பிதாவை போக்கிப்‌ 
பிரார்த்தித்தார்‌. பிதாவாகிய 
சர்வேசுரன்‌ தமது திருச்சுத 
னுடைய விண்ணப்ப த்தை 
ஏற்றுக்கொண்டதினாலேஅவ 
ருடைய திருஇரத்தப்‌ பலியி 
னால்‌ நாம்‌ கழுவப்பட்டுப்‌ பரி 
சுத்த மாக்கப்பட்டிருக்கி 
ரோம்‌” என்று வேதாகம 
உரை நமக்கு விளக்கந்‌ தரு 
திறது. 
₹ கடவுள்‌ ஒளியாய்‌ இருக்‌ 
இருர்‌; அவரிடத்தில்‌ இருள்‌ 
அற்பமெனும்‌ இல்லை,” 
“ அவர்‌ பிரகாசத்தில்‌ இருப்‌ 
பதுபோன்று நாமும்‌ பிரகா 
சத்தில்‌ ஈடப்‌ போமானால்‌, 
நாம்‌ அர்கியோன்னிய ஐக்கிய 
முள்ளவராய்ச்‌ சீவிப்பதுமன்‌ 
றி, அவருடைய குமாரனாகிய 
யேசுக்கிற்ஸ்‌ அவின்‌ இசத்தம்‌ 
நம்மைச்‌ சகல பாவத்திலும்‌ 
நின்று சுத்திகரிக்கும்‌ என்று 
புனித அருளப்பர்‌ தமது 


முதல்‌ கிருபத்திற்‌ கூறியிருக்‌ 
கிறார்‌, ஆதலால்‌ நாம்‌ பாவ 
இருள்‌ நீங்க இறைவன்‌ ஈமக்‌ 
கு அளித்த அரிய கற்பனை 
களை அனுசரித்து இறையன்‌ 
பிலம்‌, பிறசன்பிலும்‌ வளர்த்‌ 
அ ப.சமபிதாவைப்போல்‌ பரி 
சுத்தராய்‌ வாழ்ந்து ஒளியின்‌ 
பாதையிலே வழி௩டந்தால்‌, 
ஈமக்குள்‌ ஒற்றுமையும்‌ சமா 
தானமும்‌ நிலைக்க கிறீஸ்து 
வின்‌ இரத்தம்‌ ஈமது சகல பா 
வங்களையும்‌ சுத்திகரிக்கும்‌. 
யேசு சிலுவையில்‌ இரத 
தஞ்‌ சந்தித்‌ தமது பிதாவுக்‌ 
குத்‌ தம்மைப்‌ பலியாகக்‌ 
கொடுத்து நம்மைப்‌ பாவம்‌, 
நரகம்‌, பசாசின்‌ அடிமைத்‌ 


“மனம்‌ ஆகிய திங்குகளில்‌ நின்‌ 


அ நம்மை மீட்டு இரட்‌சித்‌ 
தார்‌, அவர்‌ அரியபாடுகளை 
அனுப்வித்தபொழுஅ தமது 
உதிரங்களைச்‌ இந்தினார்‌. கற்‌ 
நாண்‌ வாதையில்‌, சிலுவை 
யின்‌ பாதையில்‌ அதில உல 
இற்கும்‌ அணையாத தீபமாய்‌ 
நின்ற அவர அ திருமேனியில்‌ 


வடிந்த இரட்‌ சணியத்தின்‌ 


இரத்த ஊற்றுக்கள்‌ ஆராய்‌ 
ஓட, மனுக்குலமனை ததும்‌ மன 
முரு மனஸ்தாபக்‌ கண்ணீர்‌ 
சொரிந்து இறைவனை காட, 
தமது விலையேறப்பெற்ற இர 
த்தம்‌ அனைத்தையும்‌ சொரிந்‌ 
தார்‌; நேசச்சுவாலை மூண்‌ 
டெரியும்‌ இதயத்தைத்‌ திறந்‌ 
தார்‌, சேவகன்‌ ஒருவன்‌ 
ஈட்டியினால்‌ யேசுவின்‌ திரு 
விலாவைக்‌ திறந்ததும்‌ அதி 
னின்று இரத்தமும்‌ தண்ணீ 
ரும்‌ புறப்பட்டன. எனவே 
யேசு தமது கடைசித்துளி 
இரத்தத்தையும்‌ மானிடரின்‌ 
மீட்புக்காகச்‌ சொரிக்தார்‌. 
தேவ குமாரனாகிய யேசுவின்‌ 
அன்புக்கு இணையான அன்பு 
உலகினில்‌ உண்டோ? 
மாசற்ற மரியன்னையின்‌ இத 
யத்தினின்‌ ஊறிய யேசுவின்‌ 
இரத்தம்‌ உண்மையாகவே 
மிசவும்‌ ஏசாளமாய்‌ இருந்தது, 
அதை நமக்கு அன்றுதொட்‌ 
டு ஞாஎஸ்ரசானம்‌, பாவச்‌ 
தீர்ததனம்‌, பீடத்தின்‌ நித 
தியபலி ஆயெவை வேண்டி 
ய அளவு பிரமாதமாகத்‌ தரு 
கின்றன. அவருடைய நித்‌ 
திய பிதசவுக்குப்‌ பிராயச்சித்‌ 
தஞ்‌ செய்ய அவருடைய ஒரு 
அளி கண்ணீர்‌, ஒரு சொட்டு 
விலையேறப்பெற்ற இரத்தம்‌ 
போதுமானதாய்‌ இருக்தது 
ஆயினும்‌ எங்களுக்காக மரிப்‌ 
பதிலும்‌ சிலுவையில்‌ அறை 
யுண்டு மரணங்களுள்‌ எல்லாம்‌ 
கொே மரணத்தை அடைவ 


தன்றி மற்றஎஅவும்‌ அவரு 


டைய கேசத்தைத்‌ திருப்திப்‌ 


படுத்தாது. இத்தகைய அணை 
கடந்த அன்புக்கு நாம்‌ செய்‌ 
யும்‌ பிரதியன்பென்ன? பா 
வங்களையே பலமூறையும்‌ புரி 
இன்றோமன்றோ ? 

மாசற்ற மரியாயின்‌ திரு 
உதரத்தினின்‌ அ எடுக்கப்பட்‌ 
டுப்‌ பாவிகளின்‌ ed 


ப்‌ 


EEE கைகளை கைகளை கையைக்‌ அலைக அனகை வ 


. கத்தோலிக்க 
. சினிமாப்படக்‌ 
காரியாலயம்‌ 
மகாஜன தொடர்புச்‌ சாத 
னங்கள்‌ கத்ேஜேதாலிக்க 
சேவைக்கு உகந்த முறையில்‌ 
துரிதமாக அபிவிருத்தி 
செய்யப்பட வேண்டுமென 
பரிசுத்த தந்‌ைத 6-வது சன 
னப்பர்‌ அண்மையில்‌ செய்து 
கொண்ட விண்ணப்பத அக்கு 
இணங்க ஸ்ரீலங்காவில்‌ பெரு 
முயற்சிகள்‌ எடுக்கப்ப ட்‌ டு 
வருகின்றன, கத்தோலிக்க 
பிரசுரங்கள்‌, நூல நிலையங்‌ 
கள்‌, வானொலி நிகழ்ச்சிகள்‌ 
யாவும்‌ புதிய மெருகுடன்‌ 
சேவையில்‌ ஈடுபட்டு வருகின்‌ 
றன, அத்துடன்‌ இக்காலத்‌ 
ல்‌ மக்கள்‌ கவனத்தைப்‌ 
பெரிதும்‌ கவரும்‌ சினிமாப்‌ 
படத்துறைபயையும்‌ காலத்‌ 
அக்கேற்ற முறையில்‌ உப 
யோகிக்க முயற்சிகள்‌ கையா 
ளப்படுநின்றன. அண்மை 
யில்‌ அலெ இலங்கை சுற்று 
லாக்‌ கத்தோலிக்க சினிமாப்‌ 
பட நிறுவனம்‌ நிறுவப்பட 
டதை பெயர்‌. அறிவர்‌, 
இதைத்‌ தொடர்ந்து கத்தோ 
லிக்க சினிமாப்படக்காரியா 
லயம்‌ கொழும்பு மாககரில்‌ 
நிறுவும்‌ கருமங்களை ஆலோ 
நக்கச்‌ செனற வாரம்‌ இத 
அறையில்‌ நாட்டமுள்ள பிர 
பலக த்தோலிக்கர்கள்‌ கொழு 
ம்பில்‌ ஒன்றுகூடி. ஆலோ 
சனைகள்‌ ஈடத்தியிருக்‌ ன 


றனர்‌. 


வும்‌, பாவங்களின்‌ பரிகாரமாக 
வும்‌ இர்தப்பட்ட யேசுவின்‌ 
விலையேறப்பெற்ற திருஇசத்‌ 
தமே! உன்னை ஆ.ராதிப்பதற்‌ 
கு என முழு ஆனமாவையும்‌ 
தாழ்த்துகிறேன்‌ ; என இருத 
யத்தை இரட்சிக்க வேண்டிய 
தேவஅருட்கொடைகளை ஈட்‌ 
டியாற்குத்தித்‌ திறக்கப்பட்ட 
உமது திருஇருதயத்தில்‌ இரு 
ந்து சொரிந்தருளுமாறு யே 
சுவே உம்மை மிகவும்‌ தாழ்ந்‌ 
த பணிஈது வேண்டுகிறோம்‌ 
என்று பரிவுடன்‌ பிரார்த்திப்‌ 
போம்‌, 

எங்கள்‌ அன்பான யேசு 
வே! தேவரீர்‌ எங்களுக்கு 
அனுக்கிரகம்‌ புரிந்து எங்கள்‌ 
ஆபத்து. அவசரங்களிலும்‌, 
வேதனை விதனங்களிலும்‌ எங்‌ 
கள்‌ ஆத்தும கேத்திரங்களா 
இய புத்தி, மனம்‌, இத்தம்‌ 
எனும்‌ திரிகரணங்களையும்‌ 
முழு இருதயத்துடனே உயர்‌ 
ததி எங்கள்‌ பிதாவே எங்கள்‌ 
கர்த்தாவான சர்வேசுசனே 
எங்களுக்கு இந்த அவசரங்க 
ளில்‌ உதவிசெய்யும்‌; எங்க 
ளைக்‌ கைவிடாதேயும்‌ என்று 
உறுதியான விசுவாசம்‌ ஈம்‌ 
பிக்கையோடே வேண்டிக்‌ 
கொள்ள, நீர்‌ எங்களுக்காகச்‌ 
சிந்தின திருஇசத்ததலை தப்‌ 
பார்த்துக்‌கருபைபண்ணியரு 
ஞும்‌-- ஆசரியர்‌: எவ்‌,எஸ்‌,9, 


கணைகளை கசைக ககக கை கைக கை கக காக கை க கைக கை அ ககா சசககக கை 


யாத்திரிகர்‌ 


ec 


EES க 


சத்தியவேத பாதுகாவலன்‌ 


கரு.டெல்‌அக்தவா காஎமாலூர்‌ 

ஈற்சுகத்துடன்‌ இத்தாலிய 
கோஷடிக்குச்‌ 
தலைமைதாங்கி லூர்துபதிக்‌ 
குச்சென்ற றோமாபுரி மேற்‌ 
நிராசன பரிபாலகர்‌ கருதி 
னால்‌ டெல்‌ அக்குவா அடிகள்‌ 
லூர்து கெபியில்‌ யாத்திரிகர்‌ 
கள்‌ மத்தியில கலைமை தாக்கி 
ஆலயத்துக்குச்‌ தெசென்று 
கொண்டிருக்கும்போது திடீ 
சென மார்படைப்‌ பினால்‌ 
தாக்கப்பட்டு ஸ்தலத்திலே 
யே மசணமானார்‌, ஆலயத்‌ 
அக்கு அணிவகுத்துச்‌ 
சென்ற பல்லாயிர யாத்திரி 
கரத ஓய்யார பவனியைப்‌ 
பார்த்து “எமது விசுவாசத்‌ 
தின்‌ சிறப்பு இங்கு காணப்‌ 
ப௫கின்றது”” எனக்‌ கூறிய 
வார்த்ரைகளேஃ இவர அ 
இறுதி வார்த்தைகளாம்‌, 
வறிய இத்தாலிய தொழிலா 
ளர்‌ குடும்பத்தில்‌ பிறந்த 
டெல்‌ ௮க்குவா அடிகளுக்கு 
இறக்கும்போது வயது 08 
இவரது மசணத்தினால்‌- ௧௬ 
தினால்‌ குழுவினரின்‌ தொகை 
116 ஆதனறஅ, 


மரகதக்‌ ஆனம்‌ அகுபவ்னகைய 


கத்தேரலிக்கரின்‌ 
நன்முயற்ச 

கொழும்பு அ, மேற்றிரா 
சன த்தின்‌ விசாரணைப்‌ பங்கு 
களின்‌ ஒன்றாகிய கோட்‌ 
டைப்‌ பிரிவில்‌(இகெகொட ) 
புனித தோமையார்‌ கோவில்‌ 
விசாரணைப்‌ பங்குக்‌ குருவா 
னவர்‌ வண. ஹென்திறொட்றி 
கோ அடிகளாரின்‌ பெரு 
முயற்சியின்‌ பயனாக அப்பகு 
இக்‌ கத்தோலிக்க இளைஞர்‌ 
மாத்திரமன்‌ றி பிறசமய இளை 
ஞரும்‌ தபு வேலையில்லா த 
இண்டாட்டத்துக்கு ஒரு பரி 
காசம்‌ சண்டுகொண்டனர்‌. 
குருவானவர்‌ கோவிலுக்குச்‌ 
சொந்தமான பலலக்கர்‌ நிலஸ்‌ 
களில்‌ விவசாயப்‌ பண்ணை 
ஒன்றை நிறுவி நவீன விவ 
சாய முறைகளை இளைஞர்‌ 
படலத்தக்ககாக அரசாங்க 
உத்தியோகஸ்‌ தைச வரவ 
ழைத்துப்‌ பயிற்சி அளித்து 
வருகின்றார்‌. மேலும்‌ கோழி 
வளர்த்தல்‌, கெசவுே வலை 
செய்தல்‌, சமையற்‌ கல்வி 
பயிலுதல்‌ ஆகய முயற்சி 
களும்‌ அங்கே நடைபெறு 
இன்றன, 


நன்றித்‌ துதி 

பிறேச்நஈகர புனித பாலயேசு 
வின அருளாலும்‌, சகாயமாதா, 
சஞ்‌. குசையப்பர்‌, புனிதர்க 
ளான யூதாத்தேயு, பிரான்சிஸ்‌ 
சவேரியார்‌, பதுவை அந்தோனி 
யார்‌, நித்தம்மாள்‌, சிறிய புஷ்‌ 
பமான தெரேசம்மாள்‌, மருத 
மடுச்‌ செபமாலைமா தா,வியாகுல 
மாதா ஆகியோர்‌ மூலமும்‌ இரு 
முகதா.தரிடம்‌ கேட்ட மன்றாட்டு 
அனுகூலமான தற்கு நன்றித்துதி 
யாக இதை விளம்பரம்‌ செய்‌ 
தறேன்‌. ஓர்‌ அடியாள்‌ 


ப 


| 


oe 


சு 


16-9-1972 
ஆசிரியர்‌ க.வஸ்தியாம்பிள்ளை 
அவர்கள்‌ 
அமரக்‌ தவமடைந்த 


11-ம்‌ வருட 
மரண ஞாபகம்‌ 


தோற்றம்‌ : மறைவு : 
14-2-1909 21-9-196F. 
நினைவு நசன்‌ : 21-9-72. 


புலம்பல்‌ 
மைந்தரெமை எடுத்தணைத்த 


கரங்கள்‌. எண்ணி 
மாசற்ற வதனமதின்‌ 

மலர்ச்சி எண்ணி 
சிந்தனையைப்‌ பிழிந்தெடுக்கும்‌ 

செயல்கள்‌ எண்‌ 

சீரசட்டிப்‌ புரத்துவந்த 

சிதப்பை எண்ணி 
தொத்தழுது புலம்புகிறோம்‌ 
கருணைத்‌ தந்தாய்‌? 
தநொடிப்பெசழுதும்‌ உமை 
மறவோம்‌ 
மோட்ச வீட்டின்‌ 

கந்தமலர்ச்‌ சோலையினில்‌ 

இணிீதே வாழுக 

கர்த்தனடி நித்தமியசம்‌ 

பணிகின்ரோமே. 

i ீவியத்தில்‌ இவரை காம்‌ 
சேசத்கோம்‌ நம்முடைய செப 
களால்‌ கர்த்தரின வீட்டுக்குள்‌ 
இவரை நாம்‌ இட டுச்செல்லம்‌ 
வரை கைவிடாதிருப்போமாக 
சமாதானத்தில்‌ இனைப்பாறுவாராக 

இவர அ: ஆன்மசாந்திக்காக 
எதிர்வரும்‌ 22ஆம்‌ தேதி வெள்‌ 
ளிக்கழமை காலை 6 மணிக்குப்‌ 
பரிசுத்த அடைக்கலநாயட ஆல 


யத்தில்‌ ஒரு அக்கப்பூசை ஓம்‌ _ - : 


புக்‌ கொடுக்கப்படும்‌. 
துயருறும்‌? 
மனைவி, மக்கள்‌,மருமக்கள்‌ ௨ 
பேசப்பிள்ளை கள; 
ருவிங்கிள்‌ ஸ்ரார்‌, 
நம்‌, 11, மாட்டீன்‌ ஒழுங்கை, 
யாழ்ப்பாணம்‌. 


21 
திரு. அதிரியாம்பிள்ளை 
பிலிப்புப்பிள்ளை 
அவர்கள்‌ ட 
அமரதஅவம அடைகச்‌ 


முதல்‌ வருட 
நினைவுதினம்‌ 


எல்லாலைப்பதி வாசரும்‌ ௪௩: 
கள்‌ அருமைத்‌ தந்தையுமான 
பிலிப்புப்பிள்ளை அவர்கள்‌ இறை 


பய வகா 


வன இருவடியடைக்த முதலாம்‌... 
ண்டு நினைவுதினம்‌ எ. திர்‌: 


வரும்‌ 28-9-72இல்‌ வரு8ற இஃ 
அன்று இனம்‌ அவரின்‌ ஆன்ம 
இனைப்பாற்றிக்காகச்‌ சில்லாலை 
ஆசோசக்கியமாதா சேவாலயச்‌- 
தில்‌ ஒரு அக்கப்‌ பாடற்பூசை 
ஒப்புக்கொடுக்கப்படும்‌. 

இதைக்‌ கண்ணுறும்‌ சங்கைக்‌ 
குரிய குருமார்‌, கன்னியா, அற 
விகள்‌, இனசனர்‌, அன்பர்கள்‌ 
எல்லோரும்‌ இவரின்‌ ஆன்ம 
இளைப்பாற்திக்காக வேண்டிக்‌ 
கொள்ளும்படி தாழ்மையாய்க்‌ 
கேட்கிறோம்‌. 

இங்கனம்‌, ' 

பி யோசேப்பு(மடுக்கோயில்‌] 
பி சர்தியாப்பிள்ளை, பி. அம்‌ 
தோனிப்பிள்ளை, பி. மேரி மெக்‌ 
ரலின்‌, மருமக்கள்‌, பேரப்பிள்ளை 
[A 89/72] 


கள, . 


EEE EEE 


இப்பத்திரிகை யாழ்ப்பாணம்‌, 5-ம்‌ குறுக்குத்தெருவில்‌ 20 ஆம்‌ இலக்கத்தில்‌ வதியும்‌ திரு, நீக்கிடூஸ்‌ 
நஜ்ம்ஸ்‌ அவர்களால்‌ உரிமையாளருக்காக அர்ச்‌, சூசைமாமுனிவர்‌ அச்சகத்தில்‌ 1972-ம் புட்டா ௫ 
மாதம்‌ 16-ந்தேதி சனிக்கிழமை அச்சிடப்பெற்று வெஸியிடப்பட்டது, 
பாணம்‌ தொலயேசி: 309 தாபிதம்‌4 1876: 


noolaham.org | aavanaham.org 


194260 by Noolaham Foundation. 


தந்தி; “ கதலிக்‌ பிறஸ்‌'' யாழ்ப்‌ 


ccc cece eee 


| 

2 
ட அணு 

உண்டி. 


